ஸ்ரீ: 


ஸ்ரீ சந்திரமெளளிஸ்வராய நம: 


ரீ காஞ்‌€ காமகோடி பீடாதிபதிகளான ஸ்ரீ ஜகத்குரு 
ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 
ஸ்ரீ பாதாள்‌ ்‌ 
நம்‌ பாரத தேசத்தின்‌ தர்மத்துக்கும்‌. 
பண்புக்கும்‌ அருளிச்‌ செய்த 
₹1 அரும்‌ பணிகள்‌ 


ஸ்ரீ ஐகத்குருவின்‌ 
71-ஆம்‌ ஆண்டு விழாவையொட்டி 
பக்தர்கள்‌ தொகுத்து வெளியிட்டது. 
குரோதி ஜோ வைகாசி மீ 13௨, 96--5--1964. 


டப்‌ மாடி “ul 
விம 5 ௭௨ 
முகவுரை ௮5 ர 


ஜகத்குரு ஸ்ரீ காஞ்சீ காமகோடி பீடாதிபதி 
ஸ்ரீ சந்திரசேகரேந்திர ஸரஸ்வதி ஸ்ரீ பாதாளுடைய 
71-ஆம்‌ ஆண்டுவிழா காஞ்சீபுரத்துக்கு அருகாமை: 
யில்‌ உள்ள கீழஅம்பி கிராமத்தில்‌ வெகு விமரிசை 
யாகக்கொண்டாடப்பட்டது எல்லோரும்‌ அறிந்ததே. 

அவர்கள்‌ பீடாரோஹணம்‌ செய்த நாள்‌ முதல்‌ 
நாளது வரையில்‌ தேச க்ஷேமத்திற்காக [சிறந்த 
திட்டங்களை வகுத்து மக்களுக்கு பல நற்பணிகளை 
அனுக்ரஹித்துள்ளார்கள்‌. அவைகளையெல்லாம்‌ விவர 
மாய்‌ எழுதி புத்தகமாய்‌ போடுவது மிகவும்‌ பொருத்த. 
மாய்‌ இருக்கும்‌. R தத்‌ 

ஆனால்‌ தற்சமயம்‌ 71-ஆம்‌ ' ஆண்டுவிழா நடந்‌. 
தேரிய தருணத்தில்‌ இவைகளையெல்லாம்‌ 71 தலைப்பு 
களின்‌ கீழ்‌ சுறுக்கமாகக்‌ குறித்தால்‌ மக்களின்‌[ஞாபகத்‌ 
திற்குப்‌ பயனளிக்குமென்று நினைக்கிறோம்‌. இந்த 
நோக்கத்துடன்‌; இந்த சிறு புத்தகம்‌ வெளியிடப்படு. 
கிறது. 

பீடத்திற்கு வந்த சமயத்தில்‌ ஸ்ரீ ஆசார்யாள்‌ 
தோற்றத்தையும்‌ இப்பொழுது அவர்களுடைய தோற்‌ 
றத்தையும்‌ விளக்கும்‌ படங்களையும்‌ சேர்த்து வெளி 
யிடப்பட்டிருக்கிறது. 


பக்தர்கள்‌. 


பாமால 


ஆதிசங்க ரன்தன்னை யாம்காணோம்‌; 
சுகமுனியை அறியோம்‌; அன்றி 
வேதவியா சன்றனையும்‌ யாம்‌அறியோம்‌; 
நாயன்மார்‌ வீறும்‌ ஆழ்வார்‌ 
பூதலத்தில்‌ இருந்தபொழு திருந்தோமோ, 
யாம்‌ அறியோம்‌; புகழ்சால்‌ அன்னோர்‌ 
மாதவச்சீர்‌ அத்தனையும்‌ ஓருருவாய்‌ 
வந்தநினை வணங்கப்‌ பெற்றேம்‌. 
வேதத்தின்‌ பெருமையினை விரித்துரைத்த 
வகைளடுத்து விளம்பு வேமோ? 
யாதுற்ற தெனினும்‌ அன்பு செய்வதொன்றே 
மருந்தென்ற திசைப்பேம்‌ கொல்லோ ? 
தீதற்ற தெய்வபக்தி அநுட்டானம்‌ 
செயச்சொன்ன திறன்சொல்‌ வேமோ ? 
மோதுற்ற பலசிக்கல்‌ தீரவழி 
அருளியதை மொழிகு வேமோ ? 2 


வெண்ணீற்றின்‌ எழில்படைத்த நின்னுருவை, 
வில்வம்முடி விளங்கும்‌ பொற்பைப்‌, 

பண்ணற்றோ எனஇனிய திருமொழியை, 
ஞானஒளி பரப்பும்‌ கண்ணை, 

மண்‌ஏற்றம்‌ பெற௩டக்கும்‌ திருவடியை 
மறப்பேமோ ? மறவேம்‌; அன்புக்‌ 

கண்ஊற்றால்‌ அடிஈனைத்து வழிபட்டோம்‌; 
என்றும்நின்றன்‌ கருணை வாழி ! 3 


ஸ்ரீ ஆசாரியர்கள்‌ 14-வது வயதில்‌ ஸ்ரீ பீடத்திற்குவந்த பிறகு 


சணிசிர்‌ னி சகன்‌ எண எள்‌. 
ஏர்விச்‌ சோனி ஜுரம்‌ ஏனம்‌ எனி | 
ஏரின்‌ எனி ஏசி எாளரி எனி 
கன எளி க காகாடளி எக்க || 


அள்‌ சாஸிசினிரசோரம்‌ சிணா ஏஏ 
எறிளிரஎ சன எசான்‌ TI. | 
என்‌ சி௭ ஜார்‌ ஒதர ளோ A Saif 

gal ssa Aisi ௭8 ஏண்சின எரு: || 


ஸ்ரீ ஜகத்குருவின்‌ அரும்‌ பணிகள்‌. 


(1) 1908-—இருவானைக்காவில்‌ ஸ்ரீ அகிலாண்‌ 
டேங்வரிக்கு, ஸ்ரீ காஞ்‌2 காமகோடி பீடாதிபஇகளுக்கு 
தலைமுறை தொட்டு உரித்தானதான தாடங்கப்‌ 
பிரதிஷ்டையை, ஈம்‌ ஆசாரியாள்‌, பீடாரோஹணம்‌ 
செய்த மறு வருஷம்‌, அவர்களுக்கு 14 வயதாக இருந்த 
காலத்தில்‌ ஈடத்திவைத்த வைபவம்‌. 


(2) 1911-கும்பகோணத்தில்‌ ஸ்ரீ மடத்தின்‌ 
கட்டிடத்தைப்‌ புதுப்பித்துப்‌ பெரிதாக அமைத்தது. 


(8) 1918-தென்னாட்டு சங்கத விதீவான்‌௧& 
யும்‌ விஷ்ணு திகம்பர்‌ என்ற வடசாட்டு வித்வானை 
யும்‌ ஆதரித்துக்‌ கெளரவித்தது. 


(4) 1919-இந்த வருஷத்திலிருந்து 21 ஆண்டு 
கள்‌ பல ஷேத்திரங்களுக்கு விஜய யாத்திரையும்‌ மக்‌ 
களுக்கு உபதேசமும்‌. 


(5) 1920--பாடகச்சேரி ஸ்வாமிகளின்‌ முயற்சி 
யால்‌ திருப்பணி செய்விக்கப்பட்ட கும்பகோணம்‌ 
ஸ்ரீ நாகேஸ்வர ஸ்வாமி ஆலய்த்தின்‌ கும்பாபிஷேக 
சமயத்தில்‌ ஏற்பட்ட இடையூறுகளை த்‌ தவிர்த்து 
கும்பாபிஷேகத்தை முறைப்படி செய்வித்தது. 


2 


(6) 1922 திருவானைக்கா க்ஷேத்ரத்தில்‌ மடத்‌ 
தின்‌ திருப்பணி செய்வித்த து. 

(7) 1928-—ஸ்ரீ அகிலாண்டேங்வரிக்கு மறு 
முறை தாடங்கப்‌ பிரதிஷ்டை செய்வித்தது. 


(8) 1924-காவேரி வெள்ளத்தால்‌ அவதிப்‌ 
பட்ட ஜனங்களின்‌ பரிதாபமான. நிலைக்கு மனமுருகி 
அவர்களுக்கு. அன்னம்‌; , வஸ்திரம்‌. இருக்க :இடம்‌ 
முதலிய வசதிகள்‌ செய்து தொடுத்து உதவியது. 

(9) 1926-திருவாரூர்‌ தியாகேசர்‌ கோவில்‌ ரதம்‌ 
தீப்பட்ட பிறகு புதியதாய்த்‌ தேர்‌ அமைத்து 
உத்ஸவம்‌ நடத்த 1001 ரூபாய்‌ நன்கொடை அளித்து 
அத்திட்டத்தை சிஷ்யர்களைக்‌- கொண்டு நிறைவேற்‌ 
றியது. 

(10) 1927--வடவாம்பலத்தில்‌ ஸ்ரீ காமகோடி 
பீடம்‌ 58 வது மஹா ஸர்நிதானமாய்‌ விளங்கிய 
ஸ்ரீ ஆத்ம போதேந்திர சரஸ்வத அவர்களின்‌ அதிஷ்‌ 
,டானத்தைக்‌ கண்டுபிடித்து, அங்கு அவர்களுக்குப்‌ 
பிருந்தாவனம்‌ கட்டுவித்த து. 


(11) 1982 காஞ்சி ஸ்ரீ காமாக்ரி அம்மன்‌ 
கோவில்‌ இருப்பணி நடத்திக்‌ கும்பாபிஷேகம்‌ செய்து 
வைத்தார்கள்‌. 

(12) 1932-—௩கரி ஸ்டேஷனுக்கடுத்த புக்கை 
என்னும்‌ க்ஷேத்ரத்தில்‌ ஸ்ரீ காசி விற்வகாத ஸ்வாமி 

ஆலயத்திற்கும்‌ ஸ்ரீ ப்ரயாகமாதவ ஸ்வாமி ஆலயத்‌ 


3 


இற்கும்‌ ஜீர்ணோத்தாரணம்‌ செய்வித்தது. . அதே 
வருஷத்தில்‌ வியாச பூஜை சமயத்தில்‌ ஸ்ரீ பகவத்‌ 
யாதாள்‌ விக்ரஹ பாதுகாபிரதிஷ்டையும்‌ செய்‌ 
வித்தது. 


(18) 1982-—ஸ்ரீ ஆசாரியாளின்‌ முதல்‌ சென்னை 
விஜயம்‌, சென்னையில்‌ 8 மாத காலம்‌ தங்கியிருந்து, 
'இனம்தோரும்‌ இரவில்‌ ஈமது தர்மங்களைப்‌ பற்றியும்‌ 
சாஸ்திரங்களைப்‌ பற்றியும்‌ பல அரிய உபதேசங்கக£ச்‌ 
செய்தருளினார்கள்‌. இந்த உபதேசங்களை ஸ்ரீ 5. வா. 
ஐகர்ா தன்‌ அவர்கள்‌ அவ்வப்போது எழுதி, பிறகு 
KM... அச்சகத்தில்‌ ஸ்ரீ ந. நாராயணஸ்வாமி 
அய்யரவர்கள்‌ அச்சிட்டு வெளியிட்டார்கள்‌. 


அன்றியும்‌, ஈம்‌ சசாதான தர்மத்தின்‌ ரகஷணத்‌ 
திற்காக, இந்த சமயத்தில்‌ ஸ்ரீ ஆசாரியாள்‌ றிய 
Central Committee என்ற ஒரு ஸ்தாபனத்தை 
நிறுவினார்கள்‌. 


(14) 1988-கும்பகோண த்தில்‌ மஹாமக புண்ய 
இனத்தில்‌ திரளாய்க்‌ கூடிய ஜனங்களுக்கு ஸ்ரீ மடத்‌ 
தில்‌ அன்று காள்‌ முழுவதும்‌ அன்னதானம்‌ செய்வித்‌ 
தது. இது போல்‌ 1945, 1957 வருஷ மஹாமக 
உற்சவ சமயங்களிலும்‌ ஸ்ரீ ஆசாரியாள்‌ ஆக்ஜையால்‌ 
அன்னதானம்‌ நடந்தது. 


(15) 1931-ஹைதராபாத்தில்‌ ஸகாதன தர்ம 
சபை அமைத்து அனுக்ரஹித்தது. 


4 


(16) 1985-வடதேச யாத்திரை ம தீதியில்‌ 
காசிக்கு விஜயம்‌ செய்து, காசி மகாராஜாவால்‌: 
வரவேற்கப்பட்டு, பண்டித மதன்மோஹன்‌ மாளவியா 
அவர்கள்‌ நிறுவிய ஹிந்து யூனிவார்ஸிடிக்கு விஜயம்‌: 
செய்த பின்னர்‌, காசியில்‌ ஒரு பண்டித சபையைக்‌. 
கூட்டி வைதிக தர்ம ப்ரசாரம்‌ செய்தது. 

(7) 1939-முத்ராதிகாரி திட்டம்‌ : ஈமது காட்‌ 
டின்‌ பல பாகங்களை வட்டாரங்களாக வகுத்து, 
அந்தந்த வட்டாரங்களில்‌ உள்ள ஆஸ்திகர்‌ ஒருவரை 
மடத்துப்‌ பிரதிநிதியாக நியமித்து அவர்களுக்கு 
முத்ராதிகாரி என்று பட்டம்‌ கொடுத்து, அவர்களைக்‌. 
கொண்டு £ழ்க்கண்ட வகைகளில்‌ சேவைகளைக்‌ 
செய்ய திட்ட மிட்டது :- 

1. ஆலயத்திருப்பணி, ஆலய ரக்ஷணம்‌ 

9. ஏகாதசி புராணபடனம்‌ 

5. பூர்த்த கைங்கர்யம்‌! கிராமத்திலுள்ள எல்லா 
வகுப்பினர்களும்‌ ஒன்று கூடித்‌. தங்களுடைய 
பரிசிரமத்தால்‌ குளம்‌ வெட்டுதல்‌. 

ந, கோரக்ஷணம்‌. 

ந, எல்லா வகுப்பினரும்‌ (சேர்ந்து தேர்‌ 
இழுப்பது, முதலியன. 

(18) 4980--தஞ்சையில்‌ ஸ்ரீ பங்காருகாமாக்ஷி 
அம்மன்‌ கும்பாபிஷேகத்தை நமது ஆசாரியாள்‌ கூட 
இருந்து நடத்தி வைத்தது. ்‌ 


சி 


5 


(19) 1912-௯ த்தத்தில்‌ தேச க்ஷமார்த்தம்‌ 
அதிருத்ரம்‌ ஈடத்திவைத்தது. 

(20) 1988--வீரசோழன்‌ நதிக்கருகாமையில்‌ 
இருவிடைமருதூரில்‌ ஸ்ரீ விஸ்வா தர்‌ ஆலயக்கும்பாபி 
ஷேகத்தையும்‌ ஸ்ரீ சங்கரஜயந்தி உத்ஸவத்தையும்‌ 
நடத்தி, ஸ்ரீ பகவத்பாதாள்‌ கிரந்தங்களை யானை 
கள்மேல்‌ ஆரோஹணித்து, சிறப்பாய்‌ ஊர்வலம்‌ 
நடத்தியது. 

(61) 1988--இருவானைக்காவில்‌ பஞ்சமுக லிங்கக்‌ 
கோவில்‌ ஜீர்ணோத்தாரணமும்‌ கும்பாபிஷேகமும்‌ 
செய்வித்த து. 


(22) 1918--காமகோடி கோசஸ்தானம்‌: இது 
மது ஆசாரியாளின்‌ ஆக்ஞையை யனுசரித்‌.து அவர்‌ 
களின்‌ ஆசியுடன்‌ ஈமது தர்மத்திற்குரிய புத்தகங்களை 
சம்ஸ்கிருதத்திலும்‌ தமிழிலும்‌ வெளியிடும்‌ ஸ்தாப 
னம்‌. மத்தியார்ஜுனம்‌ ஸ்ரீ 1). பாலசுப்ரமண்ய அய்ய 
ரவர்களால்‌ நிறுவப்பட்ட து. 


(98) 1988 வேததர்ம சாஸ்‌ திர பரிபாலன சபை: 
(வேதத்தின்‌ £ பொருள்கள்‌, ஸம்ஸ்காரங்களின்‌ 
அவசியம்‌, கர்மானுஷ்டானம்‌ செய்யவேண்டிய 
அவசியம்‌ முதலிய விஷயங்களை ஜனங்களுக்கு விளக்கு 
வதற்காக இந்த சபை ஈம்‌ ஆசாரியாளால்‌ ஏற்படுத்‌ 
தப்பட்டது. இது நமது நாட்டில்‌ பல இடங்களில்‌ 
சம்மேளனங்கள்‌ ஈடத்தி தன்‌ நோக்கங்களை நிறை 
வேற்றிவருகறது. இதுவரையில்‌ 250க்கு மேல்பட்ட 
சம்மேளனங்கள்‌ ஈடந்துள்ளன. 


6 


(24) 1945-தஞ்சையில்‌ ஸ்ரீ சங்கரமட ஸ்தாபா 
னம்‌ செய்வித்தது. 


(25) 1945-அத்தைவ சபையின்‌ ஸ்வர்ணோத்‌. 
ஸவம்‌. இந்த சபை நம்‌ ஆசாரியாளின்‌ பரமகுரு. 
அவர்களால்‌ ஆரம்பிக்கப்பட்டு, ஓவ்வொரு வருஷம்‌ 
நடக்கும்‌ சதஸ்‌ மூலமும்‌, அந்த சமயங்களில்‌ வேதாந்த. 
இரந்தங்களில்‌ பரீக்ஷைகள்‌ மூலம்‌ அத்வைத கத்வோப 
தேசம்‌ செய்யும்‌ ஸ்தாபனம்‌. ஈமது ஆசாரியாள்‌ 
ஸந்நிதியிலேயே இதன்‌ பல வார்ஷிகஸதஸ்கள்‌. 
விமரிசையாய்‌ நடந்துள்ளன. இந்த ஸ்வர்ணோத்ஸவ 
விழாவில்‌ 60 மஹா பண்டிதர்களுக்குத்‌ தங்கத்‌. 
தோடாக்கள்‌ ௩ம்‌ ஆச்சாரியாளால்‌ அளிக்கப்பட்டன. 
“அத்வைத அக்ஷரமாலிகா”” என்ற கிரந்தத்தைப்‌ பல: 


பண்டிதர்களைக்‌ கொண்டு எழுதச்‌ சொல்லி, தம்‌" 
ஸ்ரீமுகத்துடன்‌ வெளியிடச்‌ செய்து அத்வைத தத்வ: 


ப்ரசாரம்‌ செய்தது. 


(26) 1985--ஸ்ரீ மடம்‌ தர்மத்தொண்டு சபை. 
நம்‌ தர்மங்களைக்‌ குறித்துத்‌ துண்டு பிரசுரங்களை 
வெளியிட்டு அவைகளை இலவசமாக இந்தச்‌ சபையின்‌ 
மூலம்‌ பொது மக்களுக்கு வழங்க ஏற்பாடு. 

ஆஸ்பத்திரிகளில்‌ இருக்கும்‌ ஹிந்து கோயாளீ 
களுக்கு ஸ்வாமிகள்‌ அளித்த, விபூதி, குங்குமம்‌, 
அக்ஷதை, பிரசாதங்கள்‌, கங்காதீர்த்தம்‌ முதலியன 
வழங்கப்படுகின்‌ றன. இறக்கும்‌ தருவாயிலிருக்கும்‌ 
ஹிந்து மக்களுக்கு அவரவர்கள்‌ கோட்பாட்டின்படி 
சிவராமத்தையும்‌ விஷ்ணு நாமத்தையும்‌ சொல்லவும்‌. 
தொண்டர்கள்‌ நியமனம்‌. 


| 
ர்‌ 


m 

(8) 1946 - ஜீவாத்மகைங்கர்யம்‌ : நாதியற்று; 
இறக்கும்‌ ஹிந்துக்களுக்கு அவரவர்‌ ஸம்பிரதாயப்படி'' 
ஈமச்சடங்குகள்‌ செய்விக்க நம்‌ ஆசாரியாள்‌ கட்டளை" 
யிட்டுள்ள ஏற்பாடு. 


(8) 1987-- காஞ்சி ஸ்ரீகாமாகிஅம்மன்‌ கோவில்‌: 
இருப்பணியும்‌ அம்பாளுக்கு வெள்ளிரதத்‌ திருப்பணி 
யும்‌ செய்வித்து. . 

(29) 1988--மத சம்பந்தமான ஸ்தாபனங்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌, அவைகளின்‌ உரிமைகளை பாது 
காத்து தங்கள்‌ காரியங்களைச்‌ செய்ய பாத்மதையைத்‌ 
தரும்‌ இந்திய அரசியல்‌ அமைப்பு சட்டத்தின்‌ 25வது 
பிரிவுள்ள சட்டத்தை நிறுவ ஏற்பாடு செய்தது. 


(80) 1948-—திருவிடைமரு தூரில்‌ ரிக்‌ யஜுஸ்‌ 
வேதபாடசாலை ஏற்படுத்தியது. 


(81) 1988-இருவிடைமருதூரில்‌ தேசகேமார்த்‌ 
தம்‌ அதிருத்ரம்‌ ஈடத்திவைத்தது. 


(82) 1950- திருப்பாவை திருவெம்பாவை 
ஆறங்கம்‌ : சைவர்கள்‌ வைஷ்ணவர்கள்‌ ஆகிய இரண்டு 
இனத்தாருள்ளும்‌ சிரேகமனப்பான்‌்மையை வளர்த்து 
ஒற்றுமையை நிலை நாட்ட நம்‌ ஆசாரியாள்‌ ஏற்‌ 
படுத்திய ஒரு ஸ்தாபனம்‌. இதன்ழ்‌ திருப்பாவை 
யையும்‌, திருவெம்பாவையையும்‌, சிறுவர்‌ சிறுமிகளும்‌ 
முதியோர்களும்‌ மார்கழி மாதத்தில்‌ பக்தியுடன்‌ 
பாடி கடவுளை வழிபடவேண்டும்‌ என்பது அவர்களு 


8 


டைய ஆக்ஞை. இதைக்‌ காலஞ்சென்ற நீதிபதி 
Vv. 7. ஸ்ரீனிவாசய்யங்கார்‌ அவர்கள்‌ மிகவும்‌ புகழ்ந்து, 
“‘ stroke of genius” என்று கொண்டாடினார்கள்‌. 
அண்டு தோறும்‌ மார்கழிமாதத்தில்‌ குறைந்தது 
இரண்டுலக்ம்‌ காப்பிகள்‌ திருப்பாவை திருவெம்‌ 
பாவை அச்சிட்டு வினியோகிக்கப்படுறெ.து. தவிர 
ஆங்காங்கு மஹாநாடுகள்‌ நடத்தி சிறுவர்‌ சிறுமியோர்‌ 
களுக்கு வெள்ளிக்‌ காசுகள்‌ கொடுக்கப்படுகின்றன. : 


(88) 1950--ஸ்ரீமத்‌ ராமாயண, ஸ்ரீமத்‌ பாகவத 
பாராயணம்‌: பிரதிவருஷம்‌, ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ ஜயந்தி 
உத்ஸவங்களை யொட்டி, அந்தந்த வருஷத்தில்‌ குறிப்‌ 
பிடப்பட்ட ராமாயண ஸர்க்கங்களையும்‌ ஸ்ரீகருஷ்ணாவ 
தார அத்யாயத்தையும்‌ பாராயணம்‌ செய்து உபர்‌ 
யாசம்‌ செய்யும்படி ஆச்சாரியாள்‌ உபதேசித்தார்கள்‌. 
அப்படிச்‌ செய்து ஸ்ரீ மடத்திற்குத்‌ தெரிவிப்பவர்‌ 
களுக்கு காசு ப்ரஸாதம்‌அனுக்ரஹிக்கத்‌ திட்டமிட்டு 
நடத்தியுள்ளார்கள்‌. 


(84) 14950--வார வழிபாடுச்‌ சங்கம்‌: ஓவ்‌ 
வொரு ஊரிலும்‌ உள்ள மக்கள்‌ அந்த ஊரிலுள்ள 
ஆலயத்தை வலம்‌ வந்து பஜனை செய்யவேண்டு 
மென்ற நோக்கத்துடன்‌ ஈம்‌ ஆசாரியாள்‌ ஆக்ஞை 
யால்‌ நிறுவப்பட்ட சங்கம்‌. இதை அனுசரித்து 
சென்னை அறறிலையப்‌ பாதுகாப்பு இலாகாவும்‌ கோவில்‌ 
டிரஸ்டிகளுக்குச்‌ சுற்றறிக்கை விடுத்து இதை அமு 
லில்‌ கொண்டுவர உத்தரவிட்டார்கள்‌. 


9 


' (85) 1951-22 வேதலக்ஷ்/ண பண்டி தர்களுக்கு 
தங்கத்‌ தோடா கொடுத்துக்‌ கெளரவித்த.து. 


(86) 1954--“ஸ்ரீ ராம ஐயம்‌" என்று இனர்‌. 
தோறும்‌ பல சிறு வர்களும்‌ பெரியோர்களும்‌ எழுத 
வேண்டும்‌ என்று இட்ட மிட்டு, சிறுவர்கள்‌ எழுதி 
ஸமர்பித்த கைப்‌ பிரதிகளைப்‌ பெற்றுக்‌ கொண்டு 
எழுதிய சங்கியைக்குத்‌ தக்கவாறு எழுதியவர்களுக்கு 
வெள்ளிக்காசும்‌ தங்கக்காசும்‌ அனுக்ரஹித்து 
வருகருர்கள்‌. இதன்‌ மூலம்‌ மக்களுக்கு ராம பக்தி 
வளரவேண்டும்‌ என்று ஈம்‌ ஆசாரியாளின்‌ இரு 
வுள்ளம்‌. 

(87) 1958 தர்ம பீட சம்ரக்ஷணம்‌: மடங்களின்‌ 
பாத்யதைகளைக்‌ காப்பாற்ற சிரூர்‌ மடம்‌ முதலிய பல 
மடங்களுடன்‌ ஒத்துழைத்தது. 


(88) 1958--கும்ப்கோண த்திலிருந்து காஞ்சிக்குக்‌ 
கால்‌ நடையாய்‌ விஜய யாத்திரை. 1957ஆம்‌ வருஷம்‌ 
ஈம்‌ ஆசார்யாள்‌ காஞ்சியில்‌ இருந்த பொழுது சென்னை 
யிலும்‌, இந்தியாவில்‌ மற்றும்‌ நூற்றக்‌ கணக்கான 
இடங்களிலும்‌ அவர்களுடைய பீடாரோஹணப்‌ 
பொன்‌ விழா வெகு விமரிசையாய்‌ ஈடர்த.து. 1957 ம்‌ 
வருஷம்‌ ஈவராத்திரிக்குள்‌ சென்னைக்கு விஜயம்‌ செய்‌.து 
22 வருஷம்‌ சென்னை மாநகரில்‌ பல பாகங்களில்‌ 
தங்கி பக்தர்களுக்குத்‌ தரிசனம்‌ தந்து உபதேசம்‌ 
செய்தார்கள்‌. அவர்களுடைய சென்னை விஜயத்தா 
லும்‌, அவர்களுடைய தரிசனத்தா லும்‌ உபதேசங்‌ 
களாலும்‌, சென்னையில்‌ ஆஸ்திகம்‌ புத்துயிர்பெற்று 


10 


இக த்தோங்கியது. மக்களுக்கு கர்மானுஷ்டானத்தி 
லும்‌ தெய்வ வழிபாட்டிலும்‌ சிரத்தை வளர்ந்தது. 
பம்பாய்‌ பாரதீய வித்யா பவன்‌ ஸ்தாபகரும்‌ தலைவரு 

மான ஸ்ரீ முன்ஷி தாம்‌ எழுதிய கட்டுரையில்‌ கூறிய, 
படி தலைவிரித்தாடிய ஜாதி த்வேஷங்கள்‌ ௩ம்‌ ஆச்சாரி 

யாளின்‌ உபதேசங்களின்‌ பயனாய்‌ அடங்கி அற்றுப்‌. 
போயின. இந்த உபதேசங்களை சென்னை “கலைமகள்‌” 

காரியாலயம்‌ அச்சிட்டு வெளியிட்டுள்ள து. 


(89) 4958--ஸ்ரீ பகவத்பாதபாஷ்ய புத்தக விரி 
யோகம்‌ ; ஸ்ரீ பகவத்பாதாள்‌ இயற்றிய ப்ரும்மஸ-த்ர 
பாஷ்யத்தை, சாந்தி பாடக்ரமம்‌, பரமாச்சாரியாளைப்‌ ' 
பற்றி சிஷ்யர்களின்‌ ஸ்தோத்ரங்கள்‌, ஆச்சாரிய 
பாஷ்யத்தின்‌ பல வியாக்யானங்களின்‌ விவரம்‌, பாஷ்‌. 
யத்தின்‌ ஒவ்வொரு அதிகரணத்தினுடைய விஷயக்‌. 
குறிப்புக்களுடன்‌ பதிபிக்கச்செய்து முறைப்படி சூத்ர 
பாஷ்யத்தைப்‌ படிக்கிறவர்களுக்கு விநியோகம்‌ 
செய்யத்‌ திட்டமிட்டு நடத்தியது. 


(40) 195ச-ஷஷ்டியப்தபூர்த்தி டிரஸ்டு: இது: 
நமது ஆசாரியாளின்‌ ஷஷ்டியப்த பூர்த்தி சமயத்தில்‌ 
அவர்களுடைய ப்ரோத்ஸாகத்தின்‌ பேரில்‌, அவர்கள்‌ 
வகுத்த திட்டத்தின்படி வேதபாஷ்யங்களைப்‌ படிப்‌ 
பதற்காக இந்த டிரஸ்டின்‌£ழ்‌ திட்டம்‌ ஏற்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. வேதாத்யயனம்‌ நன்றாய்‌ செய்தவர்க, 
ளுக்கு பாஷ்ய புஸ்தகங்களை உதவி, மாதந்தோரும்‌ 
ஸ்டைபண்டு கொடுத்து பாஷ்யங்களை குருமுகமாய்‌ 
படிக்கச்‌ செய்து, ஒவ்வொரு வார்ஷிகப்‌ பரீக்ஷையிலும்‌ 


11 


தேறியவர்களுக்கு சம்மானமும்‌, கடை பரிகைஷயில்‌ 
முதல்‌ வகுப்பில்‌ தேறியவர்களுக்கு ரூ. 7,000: 
இரண்டாவது வகுப்பில்‌ தேறியவர்களுக்கு ரூ. 5,000: 
மூன்றாவது வகுப்பில்‌ ேதறியவர்‌ களுக்கு: 
ரூ: 8,000ம சம்மானம்‌ அளிக்கப்பட்டுவருகிறது. 
நாளது வரையில்‌ நடந்த பரீக்ஷைகளில்‌ தேறியவர்க 
ளுக்கு, ஸ்டைபண்டாகவும்‌ மேலே கூறியபடி சம்மான 
முமாகஒரு லக்ஷரூடாய்க்கு மேல்‌ அளிக்கப்பட்டுள்ள து. 


(41) 1958--கலவை பிருந்தாவனம்‌ டிரஸ்டு. இது” 
நமது ஆசார்யாளின்‌ பரம குருவும்‌, கலவை என்ற 
இராமத்தில்‌ சித்தியடைர்தவர்களுமான ஸ்ரீ சந்திர 
சேகரேந்திர சரஸ்வதி அவர்களின்‌ ஞாபகார்த்தமாக... 
ஈம்‌ ஆசார்யாள்‌ ஏற்படுத்தியது. இதன்மூலம்‌ பாட) 
சாலைகளிலும்‌, தனியாய்‌ குருமுகமாயும்‌ வேதாத்யய: 
னம்‌ செய்யும்‌ சிறுவர்களுக்கும்‌, அவர்களுக்கு அத்ய” 
யனம்‌ செய்விக்கும்‌ பாடசாலைகளுக்கும்‌ ஆசிரியர்‌ ' 
களுக்கும்‌ பண உதவி செய்யப்பட்டு வருகிறது. 


(42) 1955--அமரபாரதீ பரிக்ஷா சமிதி; இது, 
பள்ளிக்கூடப்‌ பிள்ளைகளும்‌ பெண்களும்‌ வீட்டிலேயே 
சம்ஸ்கிருதம்‌ கற்றுக்‌ கொள்ள ஊக்கம்‌ அளிக்க நம்‌ 
ஆசாரியாள்‌ ஆக்ஜையை அனுசரித்து நிறுவிய ஸ்தாப 
னம்‌. சம்ஸ்கிருத புத்தகங்களை இலவசமாக விநியோ” 
இத்து, அவைகளைப்‌ படித்துப்‌ பரிகைஷயில்‌ தேறும்‌ 
மாணவர்களுக்கு ஸ்கூல்‌ சம்பளம்‌, ஸ்கூல்‌ புத்தகங்‌ 
கள்‌ இவைகளுக்கு உதவியளிக்கப்படுகறது. 


12 


(48) 1955-—அத்வைத சபையின்‌ வைரவிழா : 
இந்த விழா 18௨3-1956 முதல்‌ 95-38-1956 
முடிய, காஞ்சிக்கு அடுத்த சிவாஸ்தானத்தில்‌ 
மிகவும்‌ விமரிசையாக நடந்தது. ஸ்ரீ ஆசார்யாள்‌ 
நேரில்‌ இருந்து ஸதஸ்ஸை நடத்தி, பண்டி தர்களுக்கு 
வைரம்‌ வைத்த தங்க மோதிரங்களை வழங்னார்கள்‌. 


(44) 1958-சென்னை திரு.வி. க. மண்டபத்திற்கு 
கம்‌ ஆசாரியாள்‌ 1000. ரூபாய்‌ ஈன்கொடை தந்து 
அன்னாரின்‌ தமிழ்த்‌ தொண்டைப்‌ போற்றி அருளி 
னர்கள்‌, 

(45) 1958-மறைமலையடிகள்‌ தமிழில்‌ மொழி 
பெயர்த்த காளிதாசன்‌ இயற்றிய “சாகுந்தலத்தை'” 
படித்து பிரதி வருஷம்‌ ஈடத்தப்படும்‌ வியாசப்‌ 
போட்டியில்‌ சென்னையில்‌ கல்‌.லூரிகளில்‌ தமிழ்‌ படிக்‌ 
கும்‌ மாணவர்கள்‌ கலந்துகொண்டு வெற்றி பெறு 
வோர்க்குப்‌' பரிசளிக்கச்‌ சென்னை சம்ஸ்கிருத சேவா 
சமிதிக்கு 5000 ரூபாய்‌ நன்கொடை அருளியது. 


இதன்‌ நோக்கம்‌ சம்ஸ்கிருதம்‌ அறியாத தமிழ்‌ 
மாணவர்கள்‌ காளிதாசன்‌ முதலிய சம்ஸ்கிருத கவி 
களின்‌ நூல்களில்‌ தொடர்பு கொள்ள வேண்டும்‌ 
என்பது. 


(46) 1958-சென்னை பழய மாம்பலத்தில்‌ ஸ்ரீ 
பகவத்பாதாள்‌ ஆலயமும்‌ மடமும்‌ நிர்மாணம்‌ பண்ண 
சிஷ்யர்களுக்கு ஊக்கம்‌ அருளி, ஸ்ரீ பகவத்பாதர்‌ 
களின்‌ பாதுகை பிரதிஷ்டையும்‌ கும்பாபிஷேகமும்‌ 
ஈடத்திவைத்தது. 


18 


(47) 1958-சென்னையில்‌, உடுப்பி பேஜாவர்‌ 
மடத்து ஸ்வாமிகளை வரவேற்று தர்ம பிரசார விஷ 
யத்தில்‌ எல்லா மடங்களுக்கும்‌ ஒற்றுமையை நிதர்சன 
மாய்‌ விளக்கியது. 


(48) 1958--தர்ம பீடங்களின்‌ வெளியீடு: தென்‌ 
தேச பீடாதிபதிகள்‌ ஆமோதித்து எழுதப்பட்ட தர்ம 
விஷயங்களை அச்சிட்டுப்‌ பிரசுரிக்க வேண்டுமென்று 
நம்‌ ஆசாரியாள்‌ ஆலோசனை கூறி, அதன்படி நம்‌ 
மதத்தின்‌ அடிப்படை தர்மங்களை விளக்கும்‌ பல 
பிரசுரங்கள்‌ வெளியிடப்பட்டன. 


(49) 1958 ஆஸ்பத்திரி, ஜெயில்‌ கைங்கர்யம்‌, 
ஆஸ்பத்திரிகளில்‌ நோயாளிகளுக்கு பகவஜ்பிரசாத 
விநியோகம்‌ செய்து, அவர்களுக்கு தைர்யமூட்டவும்‌ 
கடவுள்‌ அருளால்‌ சீக்கிரம்‌ சிகித்ஸையில்‌ குணம்‌: 
அடையவும்‌ அருள்‌ புரிந்து ௩ம்‌ ஆசாரியாள்‌ திட்டம்‌ 
ஏற்படுத்தியுள்ளார்‌. He 

இந்த நோயாளிகளுக்குத்‌ தீபாவளி சமயத்தில்‌ 
அதிகாரிகள்‌ அனுமதியுடன்‌ பாவனையாக தைலப்‌ 
ரோக்ஷணமும்‌, கங்காஜலப்ரோக்ூணமும்‌ பக்ஷ்ண 
விநியோகமும்‌ ஆச்சாரியாள்‌ ஆக்ஞையால்‌ செய்யப்‌ 
பட்டுவருகிறது. 

இதைப்போல்‌ ஜெயில்களில்‌ கைகளுக்கும்‌. 
தீபாவளியன்‌ று இவை ௩டத்தப்படுகின்றன. 


(50) 1988--தர்ம உபநயனம்‌ : பிராம்மணச்‌ சிறு 
வர்களுக்கு யுக்தமான வயதில்‌ குறைந்த செலவில்‌: 


14 


சக்க உபஈயனம்‌ செய்விக்க வேண்டும்‌ என்று ஈம்‌ 
ஆசாரியாள்‌ இட்ட கட்டனையின்படி பிரதிவருஷம்‌ 
பல ஏழைக்‌ குமாரர்களுக்குத்‌ தர்ம உபநயனம்‌ நடந்து 
வருகிறது. 


(51) 1958-கன்னிகாதான டிரஸ்டு: பல ஏழைக்‌ 
குடும்பத்துப்‌ பெண்களுக்குப்‌ பணவசதியில்லாததால்‌ 
திக்க வயதில்‌ கல்யாணம்‌ ௩டக்காமல்‌ தடங்கல்‌ ஏற்படு 
'கிறதென்று இருபைகூர்ந்து இத்தகைய பெண்களின்‌ 
“பெற்றோர்களுக்கு ஓரளவு பண உதவி செய்ய நம்‌ 
ஆசாரியாள்‌ ஒரு டிரஸ்டு ஏற்பாடு செய்துள்ளார்கள்‌. 
.அதன்‌[8ழ்‌ 16 வயதிற்கு மேற்படாத பல கன்னிகை 
களுக்கு விவாஹம்‌ ஈட்‌ து வருறெது. 


ட (52) 1958-ு்ஷத்ரகாணிக்கைத்‌ திட்டம்‌: வேத 
,தர்ம சாஸ்திர பரிபாலன சபைக்கு நிதி திரட்ட கிஷ்‌ 
யர்கள்‌ அவரவர்கள்‌ ஜன்ம ஈக்ஷத்ரக்‌ காணிக்கையாக 
மாதம்‌ ஒரு ரூபாய்‌ ஸமர்ப்பிக்க திட்டம்‌ வகுத்தது. 


(58) 1959-திருவானைக்காவில்‌ மண்டப ஜீர்‌ 
(ணோத்தாரணத்திற்குப்‌ பிறகு கும்பாபிஷேகத்திற்கு 
விஜயம்‌ செய்து ஈடத்தி வைத்தது. 


(54) 1959--சென்னை சம்ஸ்கருதக்‌ கல்விச்‌ சங்கத்‌ 
தைப்‌ ஈசரத்பேட்டைக்‌ கிராமத்தில்‌ தொடங்கி 
வைத்து அதற்கு ரூ, 10,000 ஈன்கொடையளித்து, 
.அதன்காரியங்கள்‌ நடக்க ஊக்கமளித்தது. 


115 


்‌ (55) 1959-—ஸ்ரீஅப்பைய இக்ஷிதரவர்கள்‌ ஜன்ம 
க்ஷத்ரமான அடையபலத்தில்‌ அப்பெரியவர்‌ நிர்மா 
ணம்‌ செய்த கோவில்‌ ஜீர்ணோத்தாரணம்‌ செய்ய 
ஆக்ஞை செய்து, அதன்‌ பிறகு அக்கோவிலின்‌ 
கும்பாபிஷேகத்தை நேரில்‌ இரும்‌து நடத்திவைத்தது. 


(56) 1961-—வேதரக்ஷண நிதி: ஒவ்வொரு பிராம்‌ 
மணரும்‌ தலைக்கு ஒரு ரூபாய்‌ வீதம்‌ உதவி புரிந்து 
திரட்டப்படும்‌ நிதி. இது, ஈமது ஆசாரியாள்‌ 
'ஆக்ஞையை அனுசரித்து வேத பாடசாலைகளைப்‌ பலப்‌ 
படுத்தவும்‌, வேதாத்யயனத்தை நிரந்தரமாய்‌ ஈடத்த 
ஊக்க மளிக்கவும்‌ உபயோகிக்கப்படுறெ து. 


(57) 1962- அகில பாரத தர்ம பீட சங்கம்‌: நம்‌ 
மதத்தின்‌ பல பீடாதபதிகளா ஒன்று சேர்த்து 
அமைத்து ரிஜிஸ்டர்‌ செய்யப்பட்ட சங்கம்‌. இதன்‌ 
"மூலம்‌ தர்மங்களை விளக்கும்‌ பல சிறிய புத்தகங்களும்‌ 
-வெளியீடுகளும்‌ வந்துள்ளன. 


(58) 1962--பெரிய காஞ்சிபுரத்தில்‌ உள்ள ஸ்ரீ 
மடத்தின்‌ கட்டிடத்தை 2 லக்ஷ ரூபாய்‌ செலவில்‌ 
புதுப்பித்துப்‌ பல வசதிகளுடன்‌ விஸ்தாரமாய்‌ 
(அமைக்கத்‌ திட்டமிட்டு நிறைவேற்றியது. 


(59) 1962--ஸ்ரீசைலக்ஷேத்ரத்தில்‌ ஸ்ரீ பகவத்‌ 
யாதாளின்‌ விக்ரஹத்துடன்‌ மண்டப நிர்மாணத்‌ 
திட்டம்‌ வகுத்துத்தர்தது. இதன்‌ வேலைகள்‌ நடந்து 
வருகின்‌ றன, 


16 


(60) .1962-ஈமது நாட்டைச்‌ சீனர்‌ படை 
யெடுத்து ஆக்கிரமித்த பொழுது அந்தப்‌ படை 


யெடுப்பை எதிர்த்து ஈம்‌ சைன்யங்கள்‌ ஜயம்‌ பெற, 


எல்லோரும்‌ கோவில்களில்‌ ஸ்ரீ பராசக்திக்கு ஸ்வர்ண 
புஷ்பங்களால்‌ அர்ச்சனை செய்து அம்பாளின்‌ அரு 
ளால்‌ ௩ம்‌ சைன்யத்திற்குப்‌ பலத்தை பெருக்க முயற்‌ 
சிக்க வேண்டு மென்று அதிலஇர்தியா ரேடியோமூலம்‌ 
உபதேசம்‌ செய்தது. 


(61) 1962-ஆகம, சிற்ப, பாரத, வியாஸ வித்வத்‌. 
ஸதஸ்‌ : இளையாத்தக்‌ குடியில்‌ ஆச்சாரியாள்‌ செய்த 
வியாச பூஜைக்குப்‌ பிறகு, நம்‌ நாட்டு ஆகம, சிற்ப, 
பாரதக்‌ கலைகளில்‌ வித்பன்னர்களின்‌  ஸதஸ்‌ 
கூட்டப்பட்டு, இக்கலைகளில்‌ வல்லவர்கள்‌ 
இந்தியாவின்‌ பல பாகங்களிலிருந்தும்‌, திபேத்‌, நேபா 
ளம்‌, தாய்லாத்து, இந்தோனேசியா முதலிய இடங்களி 
லிருந்தும்‌ வந்து, இந்தஸதஸ்‌ ஈம்‌ ஆசாரியாளின்‌ தலை 
மையில்‌ வெகு விமரிசையாய்‌ நடந்து இக்கலைகளுக்‌ 
கெல்லாம்‌: புத்துயிர்‌. அளித்தது. இச்சதஸ்ஸின்‌ ௩ட 
வடிக்கைள்‌ புத்தக ரூமாய்‌ வெளியிடப்பட்டுள்ளன. 


(62) 1962 அஷ்ட ரொஹ சம்யோக பீடா சாந்தி, 
1962 ம்‌ வருஷத்தில்‌ ஒரே ராசியில்‌ அஷ்ட இரஹ. 
சேர்க்கையால்‌ உலகத்துக்கு அரிஷ்டம்‌ உண்டாகாமல்‌ 
இருக்க எல்லோரும்‌ கோவில்களிலும்‌, கூட்டங்களி' 
லும்‌, தனியாய்‌ வீடுகளிலும்‌ திருஞானசம்பந்த 
ஸ்வாமிகளின்‌ “கோளறு பதிகத்தைப்‌ பாட வேண்‌ 
டும்‌ என்று நம்‌ ஆசாரியாள்‌ உபதேசம்‌ செய்தார்கள்‌ 


ர்க அ ஆ உ பட அண்ட்‌ பை 


17 


எல்லோரும்‌ இந்த ஆக்ஞையை சிரமேற்கொண்டு 
அதன்படி. பாடிவந்தார்கள்‌. கோவில்களிலும்‌ இந்தப்‌ 


பதிகம்‌ ஆசாரியாள்‌ திட்டமிட்ட காட்களுக்கு ஓது. 


வார்களால்‌ பாடப்பட்டது. 

(68) 1968 ஆம்‌ வருஷத்தில்‌ தஞ்சை ஸ்ரீ பங்காரு 
காமாக்ஷிஅம்மன்‌ கோவில்‌ கும்பாபிஷேகத்தை 
ஆசாரியாள்‌ கூட இருந்து வெகு விமரிசையாய்‌ நடத்தி 
வைத்தது. 

(64) 1968-ராமேங்வரத்நில்‌ அக்னி இர்த்தக்‌ 
கரையில்‌ சமுத்திரத்தையொட்டி ௩ம்‌ ஆசார்யாள்‌ ஓர்‌ 
உன்னதமான மண்டபத்தை நிர்மாணம்‌ பண்ணச்‌ 
செய்து அதன்‌ மேல்‌ தளத்தில்‌ நான்கு சிஷ்யர்களுடன்‌ 
கூடிய ஸ்ரீ பகவத்‌ பாதாளின்‌ சலவைக்கல்லினால்‌ஆன 
சிலாவிக்ரஹத்தைப்‌ பிரதிஷ்டை செய்துள்ளார்கள்‌ 
அந்த மண்டபத்தின்‌&ழ் தளங்களில்‌ இந்தியாவிலுள்ள 
,த்வாதசலிங்க: க்ஷேத்ரங்களின்‌ கோபுரங்களையும்‌, லிங்‌ 
கங்களையும்‌ சிறிய அளவில்‌ அங்குள்ள முறையில்‌ 
தோற்றுவித்து, சுற்றுப்புறமும்‌ புராண இதிஹாச 
வரலாறுகள்‌ சிலவற்றைச்‌ சில்ப ரூபமாய்‌ அமைத்துள்‌ 
ளார்கள்‌. யாத்திரிகள்‌ அக்னிதீர்த்தத்தில்‌ ஸ்காகம்‌ 
செய்ததும்‌, ஸ்ரீ பகவத்‌ பாதாளின்‌ தரிசனம்‌ 
செய்யும்‌ வண்ணம்‌ இந்த மண்டபம்‌ அமைந்துள்‌ 
ளது. இந்த மண்டபத்தின்‌ சகல விதிகளையும்‌ ஈம.து 
ஆசார்யாள்‌, வெகுதூரத்துக்கப்‌ பால்‌ இருந்த இடத்தி 
லிருந்தே விவரித்துத்‌ திட்டமிட்டது ஓர்‌ ஆச்சரியமான 
விஷயம்‌. 


18 


(65) 4968--மதுரை ஸ்ரீமீனாக்ஷி அம்மன்‌ ஆலயத்‌ 
இருப்பணிக்கமிட்டியாருக்கு அவ்வப்பொழுது 
ஆலோசனை கூறி, கும்பாபிஷேகத்திற்கு விஐயம்‌ 
செய்து வெகு விமரிசையாய்‌ நடத்தித்தந்தது. 


(66) 1968-இருச்சி அத்வைத சபைக்குக்‌ கட்‌ 
டிடம்‌ வேண்டிய அவசியத்தை யொட்டி ரூ. 1000. 
நன்கொடை அருளி, அந்தக்‌ கட்டிடத்தை நிர்மாணம்‌ 
செய்வித்த து. 


(67) 19683 ம.துரையில்‌ ஆலயவழிபாடு விஷயங்‌ 
களையும்‌ முறைகளையும்‌ ஆராய்ந்து விளக்க ஒரு ஸதஸ்‌ 
நம்‌ ஆசாரியாளின்‌ ஆக்ஞையின்‌ பேரில்‌ கூட்டப்‌ 
பட்டு, அவர்களுடைய தலைமையில்‌ நடந்தேறியது. 
அதற்கு சென்னை அறநிலையப்‌ பாதுகாப்பு கமிஷனரவர்‌ 
களும்‌ அந்த இலாகா உத்யோகஸ்தர்களும்‌ பல 
கோவில்‌ டிரஸ்டிகளும்‌, அர்ச்சகர்களும்‌ சிவாச்சாரியார்‌ 
களும்‌ வந்து கலந்து கொண்டனர்‌. 

இந்த ஸதஸ்ஸின்‌ தீர்மானங்களிலொன்‌ றின்படி 
அல்லூரில்‌ ஒரு ஆகம பாடசாலை ஈம்‌ ஆசாரியாளின்‌ 
ஆக்ஞைப்படி நிறுவப்பட்டுள்ள அ. 


(68) 1968-—வேத ஸதஸ்‌: ஈம்‌ காட்டில்‌ பல்வேறு 
இடங்களில்‌ தற்காலம்‌ விளங்கும்‌ வேதசாகைகளை 
அத்யயனம்‌ செய்து பாண்டித்யம்‌ பெற்றவர்களை த்‌ 
திரட்டி டில்லியில்‌ ஈம்‌ ஆசாரியாள்‌ ஆக்ஞையில்‌ ஒரு 
ஸதஸ்‌ கூட்டப்பட்டது. அதற்குத்‌ தென்னிந்தியாவி 
லிருந்து பல வேத வித்வான்‌௧னை அவர்கள்‌ அனுப்பி 


19 


னார்கள்‌. பல பிரமுகர்களுடைய ஓத்துழைப்பாலும்‌ 
நம்‌ ஆசாரியாளின்‌ அனுக்ரஹத்தாலும்‌ இந்த ஸதஸ்‌ 
செவ்வனே நடைபெற்றதும்‌ இந்தியாவில்‌ பல ராஜ்யங்‌ 
களில்‌ உள்ள வேதாத்யாயிகளை ஒருங்கே கூட்டி 
யதும்‌ வேதாத்யயனத்திற்கு ஓர்‌ புத்துயிர்‌ அளித்தது. 
இது ௩ம்‌ ஆசாரியாள்‌ வேதோத்தாரணத்தில்‌ 
கொண்டுள்ள சிரத்தைக்கும்‌ அவர்களுடைய தீர்க்க 
தரிசனத்திற்கும்‌ ஓர்‌ அத்தாக்ஷியாய்‌ விளங்கி எல்லோ 
ராலும்‌்போற்றப்பட்டஅ. 


(69) 1968-—திருவிடைமரு தூரில்‌ ஸ்ரீ சங்கரமடம்‌ 
பாதுகாமண்டபம்‌ நிர்மாணம்‌. ஸ்ரீ பகவத்பாதாள்‌ திக்‌ 
விஜயம்‌ ஆரம்பிக்க மத்யார்ஜுன கேஷத்திரத்தி 
லிருந்து புறப்பட்ட பொழுது அங்கு கோவில்‌ 
கொண்டுள்ள ஸ்ரீ மஹாலிங்க மூர்த்தியாய்‌ அமைந்‌ 
துள்ள ஸர்வேங்வரன்‌ * அத்வைதம்‌ சத்யம்‌” என்று 
கை அமர்த்தி சமிக்ஞைமூலம்‌ தெரிவித்ததின்‌ ஞாப 
கர்த்தம்‌ ஈம்‌ பரமாசாரியாள்‌ ஒரு கோவில்‌ நீர்‌ 
மாணித்து, அதில்‌ ஹஸ்தத்தை நீட்டி சமிக்ஞை செய்த 
வண்ணம்‌ ஒரு லிங்கத்தையும்‌ பகவத்‌ பாதாளின்‌ 
விக்ரஹத்தையும்‌ பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம்‌ 
நடத்தினார்கள்‌. (ஸ்ரீ பகவத்பாதர்களின்‌ பாதுகை 
களுக்கு பாஷ்யங்களிலிருந்து பொறுக்கிய 108 வாக்‌ 
யங்களைக்‌ கொண்டு 108 சால்வைகளா லும்‌ அர்ச்சனை 
செய்து அவற்றை 108 பண்டிதர்களுக்கு சம்மானமாய்‌ 
அளித்தார்கள்‌. 


20 


(70) 1968--அத்வைதகரந்த கோசம்‌; இது அத 
வைத வேதாந்தத்தைப்‌ பற்றி இதுவரை வெளிவம்‌ 
துள்ள சாஸ்தரீய கிரந்தங்களை, வரிசைக்கிரமமாய்‌ 
இரந்த கர்த்தா, பொருளடக்கம்‌ முதலிய விவரங்களு 
டன்‌ நமது பரமாசாரியாளின்‌ முயற்சியால்‌ அமைந்த: 
வெளியீடு. அத்வைத ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டவர்க. 
ளுக்கு பேருதவியாய்‌ உள்ளது. இந்த க்ரந்தம்‌ 
காசி, காஞ்ச, பூரியில்‌ உள்ள முக்தி மண்டபங்களிலும்‌ 
சென்னையிலும்‌ பண்டிதர்கள்‌ கூடிய சபையில்‌ வெளி 
யிடப்பட்டது. 


(மூ. 1964-௩ம்‌ ஆசாரியாளின்‌ பிரேரணையால்‌ 
பரோடாவில்‌ அதர்வ வேத பாடசாலையும்‌, கல்கத்தா 
வில்‌ ஒரு பாடசாலையும்‌ ஏற்பட்டுள்ளன. 


சுபம்‌ 


லிபர்ட்டி அச்சகம்‌, சென்னை- 


